C 
தமிழ்நாடு அரசு 

2023 


ஒ 


த 


ந 


எண் 6 ] 


ஈடு 


F 


வாய்மையே 


தமிழ்நாடு சட்டம் 
7/2018 . 


IV - 2-6- ( T - Sup ) -1 


ர 


வெல் 


க 


ல்லும் 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 

[ R.Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .3.20 காசு 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 8 , 2023 
தை 25 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 

பகுதி IV பிரிவு 2 இன் இணைப்பு 

தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
டிசம்பர் திங்கள் 28 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் . 45/2022 . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


2018 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வணிக எளிதாக்குதல் சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வணிக எளிதாக்குதல் குறுந்தலைப்பு மற்றும் 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 


( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 

( இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 
2018 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வணிக எளிதாக்குதல் சட்டத்தின் 2 ஆம் பிரிவில் , 


( 1 ) ( a ) எனும் கூறானது , ( aa ) எனும் கூறாக மறுஎழுத்திடப்படுதல் வேண்டும் 
மற்றும் ( aa ) எனும் கூறானது அவ்வாறு மறுஎழுத்திடப்படுவதற்கு முன்பு , பின்வரும் 
கூறானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


அதாவது : 


" ( a ) “ ஒப்புகைச் சான்றிதழ் ” என்பது 11A ஆம் பிரிவின் ( 2 ) ஆம் 
உட்பிரிவின் ( a ) கூறின் கீழ் ஒருங்கிணைப்பு முகமையினால் வழங்கப்பட்ட ஒரு சான்றிதழ் 
என்று பொருள்படும் ; ” ; 

( 2 ) ( I ) கூறிற்காக , பின்வரும் கூறானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , 


அதாவது : 


( I ) “ தொழில் வழிகாட்டி ” என்பது மாநிலத்தில் , தொழில் நிறுவனங்களை 
அமைப்பதற்கு வசதியாக அரசால் உருவாக்கப்பட்ட மற்றும் 1975 ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு சங்கங்களை பதிவு செய்தல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) கீழ் 
பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்று பொருள்படும் ; ' ; 

( 3 ) ( r ) கூறிற்கு பின்பு , பின்வரும் கூறானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , 


" ( rr ) “ அறிவிக்கை செய்யப்பட்ட நிறுவனம் ” என்பது அரசால் 
அவ்வப்போது அறிவிக்கப்படலாகிறவாறான நிறுவனம் அல்லது நிறுவனத்தின் வகை 
அல்லது இனம் எதுவும் என்று பொருள்படும் . " . 

[ 1 ] 


2 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


3 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


4 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


5 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


9 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


11A எனும் புதிய 
பிரிவினை 
உட்புகுத்துதல் . 


15 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 


3. முதன்மைச் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , “ தொழில் வழிகாட்டி 
நிறுவனம் ” எனும் சொற்றொடருக்காக , “ தொழில் வழிகாட்டி ” எனும் சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


4. முதன்மைச் சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் ( i ) ஆம் இனத்தின் 
இறுதியில் பின்வரும் சொற்றொடரானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" மற்றும் 11A- ஆம் பிரிவின் ( 2 ) ஆம் உட்பிரிவின் ( a ) கூறின் கீழ் ஒப்புகைச் 
சான்றிதழ் வழங்குதல் ; ” . 


5. முதன்மைச் சட்டத்தின் 5 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , “ அனுமதிகளுக்கான 
விண்ணப்பம் " எனும் சொற்றொடருக்கு பின்பு , " அல்லது ஒப்புகைச் சான்றிதழ் 
வழங்குதல் ” எனும் சொற்றொடரானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் . 


6. முதன்மைச் சட்டத்தின் 9 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , “ இயல் வடிவம் 
அல்லது மின்னணு வடிவம் ஆகிய இரண்டில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் எதிலும் ” 
எனும் சொற்றொடருக்காக , “ மின்னணு வடிவத்தில் ” எனும் சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


7. முதன்மைச் சட்டத்தின் 11 ஆம் பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் பிரிவானது , 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


“ 11A . ஒப்புகைச் சான்றிதழ்.- ( 1 ) ஒரு புதிய நடவடிக்கையை தொடங்குவதற்கோ 
அல்லது அதன் நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்யக்கருதுகிற , அறிவிக்கை 
செய்யப்பட்ட நிறுவனம் எதுவும் , ஒற்றைச் சாளர வலைவாயில் வழியாக , தற்சான்றிதழுடன் 
கூடிய ஒருங்கிணைந்த விண்ணப்பப்படிவத்தையும் மற்றும் வகுத்துரைக்கப்படலாகும் 
அத்தகைய கட்டணத்தையும் சமர்ப்பிக்கலாம் . 


( 2 ) ( a ) ( 1 ) ஆம் உட்பிரிவின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்ட நிறுவனம் 
ஒன்றிலிருந்து , ஒருங்கிணைந்த விண்ணப்பப் படிவம் ஒன்று பெறப்பட்டதன் பேரில் , 
ஒருங்கிணைப்பு முகமையானது , வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய முறையில் 
படிவத்திலும் அத்தகைய கால வரம்பிற்குள்ளும் விண்ணப்பதாரருக்கு ஒப்புகைச் 
சான்றிதழ் ஒன்றினை வழங்குதல் வேண்டும் ; 


( b ) ( a ) - கூறின் கீழ் வழங்கப்பட்ட ஓர் ஒப்புகைச் சான்றிதழானது அனைத்து 
நோக்கங்களுக்காக , அரசால் அவ்வப்போது அறிவிக்கை செய்யப்படலாகும் அத்தகைய 
அனுமதிகளுக்காக , அது வழங்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று ஆண்டுகள் 
காலத்திற்காக , 2 ஆம் பிரிவின் ( c ) கூறில் பொருள்வரையறை செய்யப்பட்டவாறான 
அனுமதியைப் போன்ற செயல்விளைவைக் கொண்டிருத்தல் வேண்டும் . மூன்று 
ஆண்டுகள் காலம் முடிவடைவதற்கு முன்னர் , அத்தகைய நிறுவனமானது தகுதிவாய்ந்த 
அதிகார அமைப்பிடமிருந்து அனுமதிகளைப் பெறுதல் வேண்டும் ; 


( c ) தற்சான்றிதழை மீறும் ஏதேனும் நிகழ்வில் , ஒப்புகைச் சான்றிதழானது 
ஒருங்கிணைப்பு முகமையினால் ரத்து செய்யப்படுதல் வேண்டும் : 


வரம்புரையாக , விண்ணப்பதாரருக்கு கேட்பதற்கான நியாயமான வாய்ப்பொன்று 
வழங்கப்பட்டிருந்தாலன்றி அத்தகைய ரத்தானது செய்யப்படுதலாகாது . ” . 


8. முதன்மைச் சட்டத்தின் 15 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , “ தொழில் வழிகாட்டி 
நிறுவனத்தின் செயல் - துணைத் தலைவரை தலைவராகவும் , தொழில் வழிகாட்டி 
நிறுவனத்தின் செயலாளரை கூட்டுநர் உறுப்பினராகவும் ” எனும் சொற்றொடருக்காக , 
“ தொழில் வழிகாட்டியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அலுவரை 
தலைவராகவும் , தொழில் வழிகாட்டியின் செயல் இயக்குநரை கூட்டுநர் உறுப்பினராகவும் ” 
எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு சட்டம் 
43/1998 . 


3 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
டிசம்பர் திங்கள் 28 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் . 46/2022 . 


1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் சட்டத்தை 
மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற குறுந்தலைப்பு மற்றும் 
ஒப்பந்தப்புள்ளிகள் ( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 


( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. ( இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2 ஆம் பிரிவிற்கான 
1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் சட்டத்தின் திருத்தம் . 
2 ஆம் பிரிவில் , 


( 1 ) ( aa ) கூறுக்காக , பின்வரும் கூறானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" ( aa ) “ உள்நாட்டு தொழில் நிறுவனம் ” என்பது மாநிலத்திற்குள் 
சரக்குகளை தயாரிக்கின்ற அல்லது உற்பத்தி செய்கின்றதும் அல்லது 
சேவைகளை வழங்குகின்ற அல்லது அளிக்கின்றதுமான , மற்றும் 2006 ஆம் 
ஆண்டு குறு , சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்துதல் 
சட்டத்தின் ( மையச்சட்டம் 27/2006 ) 7 ஆம் பிரிவின் ( 1 ) ஆம் கூறின் கீழ் 
மைய அரசினால் அறிவிக்கப்படலாகும் குறு அல்லது சிறு தொழில் நிறுவனமாக 
தகுதி பெறுவதற்கான அடிப்படைத் தகுதிகளை நிறைவு செய்கின்றதுமான , 
மாநிலத்திற்குள் அமைந்துள்ள தொழில் நிறுவனம் எதுவும் என்று பொருள்படும் . " ; 


( 2 ) அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட ( aa ) கூறுக்குப் பின்பு , பின்வரும் 
கூறானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( aaa ) " பட்டியல் இனத்தவர் அல்லது பட்டியல் பழங்குடியினருக்குச் 
சொந்தமான உள்நாட்டு தொழில் நிறுவனம் ” என்பது , 


( i ) பட்டியல் இனத்தவர் அல்லது பட்டியல் பழங்குடியினரைச் 
சேர்ந்த நபர் எவருக்கும் சொந்தமான மாநிலத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு 
தொழில் நிறுவனம் எதுவும் ; அல்லது 


( ii ) பட்டியல் இனத்தவர் அல்லது பட்டியல் பழங்குடியினரைச் 
சேர்ந்த பங்குதாரர்களை நான்கில் - மூன்று பங்கிற்கும் குறையாத , மாநிலத்தில் 
அதன் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் மற்றும் வணிகம் செய்யும் இடத்தினைக் 
கொண்டுள்ள நிறுவனமான அல்லது வரையறுக்கப்பட்ட 
கூட்டாண்மையான உள்நாட்டு தொழில் நிறுவனம் எதுவும் ; அல்லது 

பொறுப்பு 


( iii ) ( 1 ) பட்டியல் இனத்தவர் அல்லது பட்டியல் பழங்குடியினரைச் 
சார்ந்த நபர்களுக்கு உரித்தாயிருக்கிற சாதாரண பங்குகளை ஐம்பது 
விழுக்காட்டிற்கும் அதிகமாகக் கொண்டிருக்குமிடத்து ; மற்றும் 


உ 


( 2 ) 2013 ஆம் ஆண்டு நிறுமங்கள் சட்டத்தின் , ( மையச்சட்டம் 
18/2013 ) 2 ( 27 ) ஆம் பிரிவில் வரையறுக்கப்பட்டவாறான நிறுவனத்தின் 
கட்டுப்பாடானது , பட்டியல் இனத்தவர் அல்லது பட்டியல் பழங்குடியினரைச் 
சார்ந்த நபர்களுடன் உற்றமைந்திருக்குமிடத்து ; ” ; 


மாநிலத்தில் அதன் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் மற்றும் 
வணிகம் செய்யும் இடத்தினைக் கொண்டுள்ள நிறுமமான உள்நாட்டு தொழில் 
நிறுவனம் எதுவும் என்று பொருள்படும் ; " ; 


10 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


4 


( 3 ) ( ee ) கூறானது , ( eee ) எனும் கூறாக மறுஎழுத்திடப்படுதல் 
வேண்டும் மற்றும் அவ்வாறு மறுஎழுத்திடப்பட்ட ( eee ) கூறுக்கு முன்னர் , 
பின்வரும் கூறானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( ee ) " பட்டியல் இனத்தவர் " மற்றும் " பட்டியல் 
பழங்குடியினர் ” என்பது அரசியலமைப்பின் 366 ஆம் உறுப்பின் ( 24 ) மற்றும் ( 25 ) 
கூறுகளின் கீழ் முறையே , அதற்கென குறித்தொதுக்கப்பட்ட அதே பொருளைக் 
கொண்டிருத்தல் வேண்டும் . " ; 


( 4 ) ( eee ) கூறுக்குப் பின்பு , பின்வரும் கூறானது 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் . அதாவது ; 

" ( eeee ) " மாநிலம் " என்பது தமிழ்நாடு மாநிலம் என்று 


வரம்புரையாக , 


பொருள்படும் ” . 

3. முதன்மைச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , மூன்றாம் 
வகைமுறைக்குப்பின்பு , பின்வரும் வகைமுறையானது சேர்க்கப்படுதல் வேண்டும் . 
அதாவது : 

“ மேலும் 

ஏற்பு 

ஒப்பந்தப்புள்ளி 
இனத்தவர் 

அதிகார அமைப்பானது , பட்டியல் 

அல்லது 

பட்டியல் பழங்குடியினருக்குச் சொந்தமான உள்நாட்டு தொழில் நிறுவனத்தின் 
ஒப்பந்தப்புள்ளியினை வகுத்துரைக்கப்படலாகிறவாறான 

அத்தகைய 

நிபந்தனைகளை நிறைவு செய்வதன் பேரில் , அவர்களால் தயாரிக்கப்பட்ட அல்லது 
உற்பத்தி செய்யப்பட்ட சரக்குகள் மற்றும் வழங்கப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட 
சேவைகள் ஆகியவற்றைப் பொருத்து குறைவான ஒப்பந்தப்புள்ளியாக 
அல்லாதவாறும் , அத்தகைய நிறுவனங்கள் குறைவான ஒப்பந்தப்புள்ளியின் 
விலையினை நிகர் செய்திட விரும்பினால் , அந்தக் கொள்முதலின் மொத்தத் 
தேவையின் ஐந்து விழுக்காட்டளவிற்கும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் . ” . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு சட்டம் 
30/1983 . 


5 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
டிசம்பர் திங்கள் 28 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது , 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 

சட்ட எண் . 47/2022 . 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தினை மேலும் திருத்தம் 
செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் குறுந்தலைப்பு மற்றும் 
( ஐந்தாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 

( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


2. 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் 34 ஆம் 
பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( c ) கூறிலுள்ள ( i ) ஆம் உட்கூறானது , ( iii ) ஆம் 
உட்கூறாக மறு எண்ணிடப்படுதல் வேண்டும் மற்றும் அவ்வாறு ( iii ) ஆம் உட்கூறாக 
மறுஎண்ணிடப்படுவதற்கு முன்பு , பின்வரும் உட்கூறு மற்றும் வகைமுறையானது 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( ii ) கூட்டுறவுச் சங்கம் எதிலும் பணியில் உள்ள அல்லது கூட்டுறவுச் 
சங்கங்களின் நிர்வாகம் அல்லது தணிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசுப் பணியாளர் 
ஒருவர் : 


வரம்புரையாக , கூட்டுறவுச் சங்கத்தின் அத்தகைய பணியாளர்கள் 
அல்லது அத்தகைய அரசுப் பணியாளர்களை பிரத்தியேகமாகக் கொண்ட , 
பதிவு செய்யப்பட்ட சங்கம் எதனின் நிருவாகக் குழுவின் உறுப்பினர் ஒருவராக 
தேர்ந்தெடுக்கப்படுவதிலிருந்து அல்லது நியமிக்கப்படுவதிலிருந்து , நபர் ஒருவருக்கு 
( ii ) ஆம் உட்கூறிலுள்ள தகுதியின்மையானது பொருந்தாது ; அல்லது " . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


34 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


( 
0 ) 


6 


தமிழ்நாடு சட்டம் 
X / 1937 . 


தமிழ்நாடு அவசரச் 
சட்டம் 3/2022 . 


7 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
டிசம்பர் திங்கள் 28 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் . 48/2022 . 


1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தினை மேலும் திருத்தம் 
செய்வதற்கானதொரு சட்டம் . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு ( திருத்தச் ) குறுந்தலைப்பு மற்றும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 


( 2 ) இது , 2022 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5 ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


2. ( இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் 
என குறிப்பிடப்படுவதான ) 
1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தின் 18 - BB ஆம் பிரிவில் , " நானூற்று 
ஐம்பது ரூபாய்கள் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , “ ஆயிரம் ரூபாய்கள் ” எனும் 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


( 2 ) அத்தகைய நீக்கறவு இருந்த போதிலும் , கூறப்பட்ட அவசரச் சட்டத்தினால் 
திருத்தம் செய்யப்பட்டவாறான , முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட எதுவும் அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , இந்தச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான 
முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாக அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாக 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3. ( 1 ) 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு ( திருத்த ) அவசரச் சட்டமானது நீக்கறவு மற்றும் 
இதன்மூலம் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

காப்புரை . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


18 - BB ஆம் 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


பிரிவிற்கான 

திருத்தம் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


